﻿222. மாதவிடாய் பற்றியும் அவர்கள் உம்மிடம் வினவுகின்றனர். "அது ஓர் (இயற்கை) உபாதை. எனவே, மாதவிடாயின்போது (தாம்பத்திய உறவு கொள்ளாமல்) பெண்களிடமிருந்து விலகியிருங்கள். அவர்கள் தூய்மையடையாத வரை அவர்களிடம் நெருங்காதீர்கள். அவர்கள் தூய்மை அடைந்துவிட்டால், அல்லாஹ்  உங்களுக்குக் கட்டளையிட்டபடி அவர்களிடம் செல்லுங்கள். பாவத்திலிருந்து மீளுவோரை அல்லாஹ்  நேசிக்கிறான்; தூய்மையானவர்களையும் நேசிக்கிறான்" என்று (நபியே) கூறுவீராக.
223. உங்கள் மனைவியர் உங்களுக்கு விளைநிலம் (போன்றவர்கள்). எனவே, நீங்கள் விரும்பும் வகையில் உங்களது விளைநிலத்திற்குச் செல்லுங்கள். உங்களு(டைய நன்மை)க்காக முன்கூட்டியே (நல்லறங்களைச்) செய்துகொள்ளுங்கள். அல்லாஹ் வை அஞ்சுங்கள். அவனை (ஒரு நாள்) நீங்கள் சந்திக்கப்போகிறீர்கள் என்பதைப் புரிந்துகொள்ளுங்கள். (அது குறித்து நபியே!) இறைநம்பிக்கை கொண்டோருக்கு நற்செய்தி கூறுவீராக!
-----------------------------------------------------------
அனஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: யூதர்கள், தங்களுடைய பெண்களில் ஒருத்திக்கு மாதவிடாய் ஏற்பட்டால் அவயோடு ஒன்றாக அமர்ந்து சாப்பிடமாட்டார்கள்; வீடுகளில் அவயோடு சேர்ந்து வாழமாட்டார்கள். எனவே, நபி (ஸல்) அவர்களுடைய தோழர்கள் (இது குறித்து நபியவர்களிடம்) விளக்கம் கேட்டனர். அப்போதுதான் இந்த வசனத்தை (222) அல்லாஹ்  அருளினான்.
இதையடுத்து அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "(மாதவிடாய் ஏற்பட்டுள்ள பெண்களிடம்) தாம்பத்திய உறவைத் தவிர மற்ற காரியங்களைச் செய்துகொள்ளுங்கள்" என்று கூறினார்கள்.
இந்தச் செய்தி யூதர்களுக்குத் தெரியவந்த போது, "நம் காரியங்களில் எந்த ஒன்றுக்கும் மாறு செய்யாமல் விடக் கூடாது என்பதே இந்த மனிதரின் விருப்பம் போலும்" என்று கூறினர். எனவே, உசைத் பின் ஹுளைர் (ரலி), அப்பாத் பின் பிஷ்ர் (ரலி) ஆகியோர் (நபியவர்களிடம்) வந்து, "அல்லாஹ் வின் தூதரே! யூதர்கள் இன்னின்னவாறு கூறுகின்றனர். எனவே, (மாதவிடாய் ஏற்பட்டுள்ள) பெண்களுடன் (அவர்களைப் போன்றே) நாமும் சேர்ந்து வாழாமல் இருந்தாலென்ன?" எனக் கேட்டனர்.
(இதைக் கேட்டதும்) அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களது முகம் (கோபத்தால் நிறம்) மாறிவிட்டது. அவ்விருவர்மீதும் நபி (ஸல்) அவர்களுக்குக் கோபம் ஏற்பட்டுவிட்டதோ என்று நாங்கள் எண்ணினோம்.
ஆனால், அவ்விருவரும் புறப்பட்டுச் சென்ற பிறகு, நபி (ஸல்) அவர்களுக்கு அன்பளிப்பாக அனுப்பி வைக்கப்பட்ட பால் அவ்விருவரையும் எதிர்கொண்டது. உடனே அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் அவ்விருவரையும் பின்தொடர்ந்து ஆளனுப்பி அவர்களை அழைத்துவரச் சொன்னார்கள். (அவர்கள் வந்ததும்) அவ்விருவருக்கும் (அந்தப் பாலை) பருகக் கொடுத்தார்கள். அதற்குப் பிறகே தங்கள்மீது நபியவர்களுக்குக் கோபம் இல்லை என்பதை அவ்விருவரும் புரிந்துகொண்டனர்.

மாதவிடாயின்போது தாம்பத்திய உறவு கூடாது 
---------------------------------------------
அடுத்து "மாதவிடாயின்போது பெண்களிடமிருந்து விலகியிருங்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். தாம்பத்திய உறவு கொள்வதிலிருந்து விலகியிருங்கள் என்பதே இதற்குப் பொருளாகும். "தாம்பத்திய உறவைத் தவிர மற்ற காரியங்களைச் செய்துகொள்ளுங்கள்" என்று நபி (ஸல்) அவர்கள் கூறியிருப்பதே இதற்குச் சான்றாகும்.
இதனால்தான் சட்ட மேதைகளில் பலர், அல்லது அவர்களில் பெரும்பான்மையோர், "மாதவிடாய் ஏற்பட்டுள்ள பெண்ணிடம், தாம்பத்திய உறவைத் தவிர மற்ற உறவுகள் மேற்கொள்ளலாம்" என்று கூறியுள்ளனர்.
சுனனு அபீதாவூதில் இடம்பெற்றுள்ள ஒரு ஹதீஸில், "நபி (ஸல்) அவர்கள் (தம்முடைய துணைவியரில்) மாதவிடாய் ஏற்பட்டுள்ளவரிடம் நெருங்க விரும்பினால், அவரது பிறப்பு உறுப்பின் மீது ஒரு துணியைப் போட்டுக் கொள்வார்கள்" என நபியவர்களின் துணைவியரில் ஒருவர் கூறியதாகக் காணப்படுகிறது.
மஸ்ரூக் பின் அல்அஜ்தஉ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: நான் (நபி (ஸல்) அவர்களின் துணைவியார்) ஆயிஷா (ரலி) அவர்களிடம், "மனைவிக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் போது, கணவன் அவளுடன் எப்படி நடந்துகொள்ள வேண்டும்?" என்று கேட்டேன். அதற்கு ஆயிஷா (ரலி) அவர்கள், "தாம்பத்திய உறவைத் தவிர மற்றவை அனைத்தும் (அனுமதிக்கப்பட்டுள்ளன)" என்று பதிலளித்தார்கள்.
இதுவே இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்களது கருத்தும், முஜாஹித் மற்றும் ஹசன் அல்பஸ்ரீ (ரஹ் ) ஆகியோரது கருத்தும் ஆகும்.
மற்றோர் அறிவிப்பில், (மேற்கண்ட அதே கேள்விக்கு) ஆயிஷா (ரலி) அவர்கள் (பதிலளிக்கையில்), "கீழாடைக்கு மேலுள்ள பகுதி கணவனுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது" என்று கூறினார்கள் எனக் காணப்படுகிறது.
அதாவது அவயோடு (ஒரே படுக்கையில்) படுப்பதும், அவளுடன் ஒன்றாக உணவருந்துவதும் அனுமதிக்கப்பட்டுள்ளன. இதில் கருத்து வேறுபாடு கிடையாது.
ஆயிஷா (ரலி) அவர்கள் கூறியதாவது: எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டுள்ள நிலையில், அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களின் கட்டளையின் பேரில் நான் அவர்களது தலையைக் கழுவிவிடுவேன். எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டுள்ள நிலையில் எனது மடியில் தலைவைத்துப் படுத்துக்கொண்டு நபி (ஸல்) அவர்கள் குர்ஆன் ஓதுவார்கள்.
மற்றொரு ஹதீஸில் ஆயிஷா (ரலி) அவர்கள் கூறியதாவது: எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டுள்ள நிலையில், இறைச்சியுள்ள எலும்புத் துண்டைக் கடித்துவிட்டு அதை நபி (ஸல்) அவர்களிடம் கொடுப்பேன். நான் வாய் வைத்த இடத்தில் அவர்கள் தமது வாயை வை(த்துப் புசி)ப்பார்கள். நான் (ஏதேனும்) பானத்தைப் பருகிவிட்டு அதை நபி (ஸல்) அவர்களிடம் கொடுப்பேன். நான் (வாய் வைத்துப்) பருகிய இடத்தில் அவர்கள் வாய் வைத்துப் பருகுவார்கள்.
வேறுசிலர், "மாதவிடாய் ஏற்பட்டுள்ள பெண்ணிடம், (அவளது) கீழாடைக்குக் கீழுள்ள பகுதியைத் தவிர இதர பகுதிகளில் உறவு கொள்வதுதான் அனுமதிக்கப்பட்டுள்ளது" என்று கூறியுள்ளனர். இதற்குப் பின்வரும் ஹதீஸ் சான்றாகும்.
(நபி (ஸல்) அவர்களின் துணைவியார்) மைமூனா (ரலி) அவர்கள் கூறியதாவது: நபி (ஸல்) அவர்கள், மாதவிடாய் ஏற்பட்டுள்ள தம்முடைய துணைவியரில் ஒருவரைக் கட்டியணைக்க விரும்பினால், கீழாடை கட்டிக்கொள்ளுமாறு அந்தப் பெண்ணுக்குக் கட்டளையிடுவார்கள்.
நபித்தோழர் அப்துல்லாஹ்  பின் சஅத் அல்அன்சாரீ (ரலி) அவர்கள், "என் மனைவிக்கு மாதவிடாய் ஏற்பட்டுள்ள நிலையில் அவளிடம் நான் எப்படி நடந்துகொள்ள வேண்டும்?" என்று அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு நபி (ஸல்) அவர்கள், "கீழாடைக்கு மேற்பட்ட பகுதி (உமக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது)" என்று பதிலளித்தார்கள்.
முஆத் பின் ஜபல் (ரலி) அவர்கள் கூறியதாவது: "மனைவிக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும்போது, அவளிடம் கணவனுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள உறவு என்ன?" என்பது குறித்து அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் நான் (விளக்கம்) கேட்டேன். அதற்கு அவர்கள், "கீழாடைக்கு மேற்பட்ட பகுதி (உமக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது). ஆயினும், அதிலிருந்தும் விலகியிருப்பதே சிறந்தது" என்று கூறினார்கள்.
இந்த ஹதீஸ்களும் இவற்றைப் போன்ற பல ஹதீஸ்களும், "(மாதவிடாய் ஏற்பட்ட) பெண்ணிடம் அவளது கீழாடைக்கு மேற்பட்ட பகுதியில் உறவாடலாம்" என்பதற்கான ஆதாரங்களாகும். இதுவே ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்களது இரு கருத்துகளில் ஒன்றாகும். இராக் வாசிகளில் பெரும்பான்மையோரும் மற்றவர்களும் இந்தக் கருத்திற்கே முன்னுரிமை வழங்கியுள்ளனர்.
இவர்களது சான்றின் அடிப்படை யாதெனில், மாதவிடாய் சந்தர்ப்பத்தில் தாம்பத்திய உறவு தடை செய்யப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட அந்தச் செயலுக்கு இட்டுச்செல்லும் வகையில் அமைந்துள்ளதும் தடை செய்யப்பட்டதே. ஆகவே, கீழாடைக்கு மேலுள்ள பகுதியில் உறவு கொள்வது மட்டுமே அந்த நேரத்தில் அனுமதிக்கப்பட்டதாகும்.

அதற்குப் பரிகாரம் உண்டா?  
----------------------------------
அவ்வாறிருந்தும் (மாதவிடாயின்போது) ஒருவர் மனைவியுடன் தாம்பத்திய உறவு கொண்டுவிட்டால், அவர் குற்றமிழைத்தவர் ஆவார். அவர் அல்லாஹ் விடம் பாவமன்னிப்பும் பாவமீட்சியும் கோர வேண்டும். அத்துடன் அதற்காகப் பரிகாரம் செலுத்துவது கடமையா, இல்லையா என்பது குறித்து இரு வேறு கருத்துகள் நிலவுகின்றன.
1. அவர் பரிகாரம் செலுத்துவது கட்டாயமாகும். இதற்குப் பின்வரும் ஹதீஸ் சான்றாகும்.
"மாதவிடாயின்போது தம் மனைவியுடன் உடலுறவு கொண்டவர் ஒரு பொற்காசோ (தீனார்), அல்லது அரை பொற்காசோ தர்மம் செய்ய வேண்டும்" என்று நபி (ஸல்) அவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் அறிவித்துள்ளார்கள்.
மற்றொரு ஹதீஸில், இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறினார்கள்: மாதவிடாய் ஏற்பட்ட பெண்ணி(டம் உடலுறவு கொண்டதற்காகச் செலுத்த வேண்டிய பரிகாரத்தி)ல் ஒரு தீனார் அளவை நபி (ஸல்) அவர்கள் நிர்ணயித்தார்கள்; ஆனால், மாதவிடாய் இரத்தம் நின்ற பிறகு குளிப்பதற்கு முன்பு அவளுடன் உடலுறவு கொண்டால் அதற்கு அரை தீனார் அளவை நிர்ணயித்தார்கள்.
2. அதற்குப் பரிகாரம் ஏதும் செலுத்த வேண்டியதில்லை. மாறாக, அவர் அல்லாஹ் விடம் பாவமன்னிப்புக் கோர வேண்டும். பெரும்பாலோரின் கூற்றும், ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்களது சரியான கருத்தும் இதுவேயாகும். ஏனெனில், பரிகாரம் செலுத்த வேண்டும் என்று வந்துள்ள மேற்கண்ட ஹதீஸானது (நபி (ஸல்) அவர்களது சொல்லான) "மர்ஃபூஉ" வகையைச் சேர்ந்ததன்று.
சில இடங்களில் இந்த ஹதீஸ், "மர்ஃபூஉ"வாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும், வேறுசில இடங்களில் "மவ்கூஃபாக"வும் (நபித்தோழரின் கருத்து) அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவே ஹதீஸ் துறை அறிஞர்களிடம் சரியான கருத்தாகும்.
இந்த வகையில், "அவர்கள் தூய்மையடையாத வரை அவர்களிடம் நெருங்காதீர்கள்" என்ற தொடரானது, அதற்கு முன்னர் அமைந்துள்ள, "மாதவிடாயின்போது பெண்களிடமிருந்து விலகியிருங்கள்" என்ற தொடருக்கு விளக்கமாகும். அதாவது மாதவிடாய் நீடிக்கும்வரை அவர்களிடம் உடலுறவு கொள்வதற்கு அல்லாஹ்  தடை விதித்துள்ளான்.
அப்படியானால், "மாதவிடாய் நின்றுவிட்டாலே போதும்; உடலுறவு கொள்ளலாம்" என்பதே இதற்குப் பொருளாகும். (அப்படியிருக்கையில், அதற்காகப் பரிகாரம் செலுத்த வேண்டுமென நபி (ஸல்) அவர்கள் கட்டளையிட்டிருப்பார்கள் என்று எவ்வாறு கூற முடியும்?)

மாதவிடாயிலிருந்து தூய்மை அடைந்த பின்...  
-------------------------------------------
அடுத்து "அவர்கள் தூய்மை அடைந்துவிட்டால், அல்லாஹ்  உங்களுக்குக் கட்டளையிட்டபடி அவர்களிடம் செல்லுங்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். மாதவிடாய் நின்று, பெண்கள் குளித்துத் தூய்மையான பிறகு அவர்களிடம் உடலுறவு கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டுதலும் அறிவுறுத்தலும் இத்தொடரில் அமைந்துள்ளது.
இப்னு ஹஸ்ம் (ரஹ் ) அவர்கள், "(பெண்கள்) ஒவ்வொரு மாதவிடாயிலிருந்து தூய்மையான பிறகும் (அவர்களுடன்) உடலுறவு கொள்வது கடமையாகும்" என்று கூறியுள்ளார்கள்.
இதற்கு, "அவர்கள் தூய்மை அடைந்துவிட்டால், அல்லாஹ்  உங்களுக்குக் கட்டளையிட்டபடி அவர்களிடம் செல்லுங்கள்" என்ற தொடரை அவர்கள் ஆதாரம் காட்டுகிறார்கள். அதாவது தூய்மை அடைந்த பிறகு அவர்களிடம் செல்லுங்கள் என்று அல்லாஹ்  கட்டளையிட்டதே அவர்களுக்குச் சான்றாகும்.
ஆனால், உண்மையில் இப்னு ஹஸ்ம் (ரஹ் ) அவர்களுக்கு இத்தொடரில் ஆதாரமே இல்லை. ஏனெனில், இது தடைக்குப் பின்னர் வந்துள்ள ஓர் உத்தரவாகும். (ஒன்றைச் செய்யக் கூடாது என்று தடை விதித்த பிறகு, அதைச் செய்யுங்கள் என்று கூறினால், அதைச் செய்துகொள்ளலாம் என்பதுதான் அதற்குப் பொருளே தவிர, செய்தே ஆக வேண்டும் என்பது பொருளன்று.)
ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுப் பிறகு நின்றுவிட்டால், அவள் குளிக்காத வரை, அல்லது குளிக்க முடியவில்லையாயின் "தயம்மும்" செய்துகொள்ளாத வரை அவளுடன் உடலுறவு கொள்ளக் கூடாது என்பது அறிஞர்களின் ஒருமித்த கருத்தாகும்.
ஆனால், அபூஹனீஃபா (ரஹ் ) அவர்கள் மட்டும், தமது கருத்துக்கேற்ப மாதவிடாயின் அதிக அளவாகிய பத்து நாட்கள்வரை இரத்தம் வந்து, அதன் பின்னர் நின்றிருந்தால் அப்போது (குளிப்பதற்கு முன்பே) அவளுடன் உடலுறவு கொள்ளலாம்; குளிக்கத் தேவையில்லை" என்று கூறியுள்ளார்கள். அல்லாஹ் வே அறிந்தவன்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள், தூய்மை அடையாத வரை -அதாவது இரத்தம் நிற்காத வரை- உடலுறவு கொள்ளலாகாது; அவர்கள் தூய்மை அடைந்துவிட்டால் -அதாவது நீரால் குளித்துத் தூய்மை அடைந்துவிட்டால், அல்லாஹ்  கட்டளையிட்டபடி அவர்களிடம் செல்லுங்கள்" என்று விளக்கமளித்தார்கள். இவ்வாறே முஜாஹித் மற்றும் இக்ரிமா (ரஹ் ) ஆகியோரும் கூறியுள்ளனர்.
அடுத்து "அல்லாஹ்  உங்களுக்குக் கட்டளையிட்டபடி" என்றால், முறையான தாம்பத்திய உறவு மட்டுமே கொள்ளுங்கள்; முறைதவறி நடந்துகொள்ளாதீர்கள் என்று பொருள். அப்படி முறைதவறினால், அது வரம்பு மீறலாகக் கருதப்படும். இவ்வாறு இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியுள்ளார்கள்.
மற்றோர் அறிவிப்பில், இப்னு அப்பாஸ் (ரலி), முஜாஹித் மற்றும் இக்ரிமா (ரஹ் ) ஆகியோர் கூறியுள்ளார்கள்: மாதவிடாயின்போது பெண்களிடம் எதைத் தவிர்த்துவிடுமாறு உங்களுக்கு இறைவன் கட்டளையிட்டானோ அதை (தாம்பத்திய உறவை) இப்போது செய்யலாம். இதிலிருந்து ஆசனவாயில் உடலுறவு கொள்ளலாகாது என்று தெரிகிறது. இது தொடர்பான விவரம் பின்னால் வரவிருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் .
ளஹ் ஹாக் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: "அல்லாஹ்  உங்களுக்குக் கட்டளையிட்டபடி அவர்களிடம் செல்லுங்கள்" என்றால், பெண்கள் மாதவிடாயிலிருந்து நீங்கி, தூய்மை நிலையை அடையும்போது அவர்களிடம் தாம்பத்திய உறவு கொள்ளுங்கள் என்பது கருத்தாகும். இதனால்தான் இதைத் தொடர்ந்து, "பாவத்திலிருந்து மீளுவோரை அல்லாஹ்  நேசிக்கிறான்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது திரும்பத் திரும்பப் பாவத்தில் மூழ்கினாலும் அதிலிருந்து மீண்டுவருவோரை அல்லாஹ்  நேசிக்கிறான். அதைப் போன்றே, "தூய்மையானவர்களையும் நேசிக்கிறான்."
அதாவது அசுத்தங்களில் இருந்தும், உபாதைகளில் இருந்தும் தூய்மையாக இருப்பவர்களை அல்லாஹ்  நேசிக்கிறான். இங்கு அசுத்தம் என்பது, மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் பெண்ணுடன் உடலுறவு கொள்ளல், அல்லது முறை தவறி உறவுகொள்ளல் ஆகிய தடை செய்யப்பட்ட செயல்களைக் குறிக்கும்.

விளைநிலம் போன்றவர்கள் 
------------------------------
அடுத்த வசனத்தில் (223), "உங்கள் மனைவியர் உங்களுக்கு விளைநிலம் (போன்றவர்கள்)" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். இதில், "விளைநிலம்" என்பதைச் சுட்ட "ஹர்ஸ்" எனும் சொல் மூலத்தில் ஆளப்பெற்றுள்ளது. இது, இங்கு குழந்தை விளையும் நிலத்தைக் குறிக்கும் என்று இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியுள்ளார்கள்.
அடுத்து "நீங்கள் விரும்பும் வகையில் உங்களது விளைநிலத்திற்குச் செல்லுங்கள்" என்றால், "நீங்கள் விரும்பிய பக்கத்திலிருந்து பிறவி உறுப்பில் உடலுறவு கொள்ளுங்கள்" என்பது பொருளாகும். இதற்குப் பல நபிமொழிகள் சான்றுகளாக அமைந்துள்ளன.
ஜாபிர் பின் அப்தில்லாஹ்  (ரலி) அவர்கள் கூறியதாவது: ஒருவர் தம் மனைவியிடம் பின்பக்கத்திலிருந்து (அவளது பிறவி உறுப்பில்) உடலுறவு கொண்டால் குழந்தை மாறுகண் கொண்டதாகப் பிறக்கும்" என்று யூதர்கள் சொல்லிவந்தனர்.
அப்போதுதான், "உங்கள் மனைவியர் உங்களுக்கு விளைநிலம் (போன்றவர்கள்). எனவே, நீங்கள் விரும்பும் வகையில் உங்களது விளைநிலத்திற்குச் செல்லுங்கள்" என்ற தொடர் அருளப்பெற்றது.
மற்றோர் அறிவிப்பில், ஜாபிர் பின் அப்தில்லாஹ்  (ரலி) அவர்கள் கூறியதாவது: "மனைவி திரும்பியிருக்கும்போது, அவளது பிறவி உறுப்பில் ஒருவர் உடலுறவு கொண்டால் குழந்தை மாறுகண் கொண்டதாகப் பிறக்கும்" என்று யூதர்கள் முஸ்லிம்களிடம் கூறினார்கள்.
அப்போதுதான் இந்தத் தொடரை அல்லாஹ்  அருளினான். அப்போது அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "முன்பக்கத்திலிருந்தோ பின்பக்கத்திலிருந்தோ பெண்உறுப்பில் உறவு கொள்ளலாம்" என்று கூறினார்கள்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: "உங்கள் மனைவியர் உங்களுக்கு விளைநிலம் (போன்றவர்கள்)" எனும் தொடர், (மதீனாவாசிகளான) அன்சாரிகளில் சிலர் தொடர்பாக அருளப்பெற்றது. அவர்கள் நபி (ஸல்) அவர்களிடம் வந்து (இது தொடர்பாக) விளக்கம் கேட்டனர். அப்போது அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "எந்தப் பக்கத்திலிருந்தும் பிறவி உறுப்பில் மனைவியுடன் உடலுறவு கொள்ளலாம்" என்று கூறினார்கள்.
அப்துர் ரஹ் மான் பின் ஸாபித் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: நான் ஹஃப்ஸா பின்த் அப்திர் ரஹ் மான் பின் அபீபக்ர் (ரஹ் ) அவர்களிடம் சென்று, "நான் உங்களிடம் ஒன்றைப் பற்றி விளக்கம் கேட்க வேண்டும்; ஆனால், அதை உங்களிடம் கேட்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது" என்று கூறினேன்.
அதற்கு அவர்கள், "என்னுடைய சகோதரர் மகனே! வெட்கப்படாதே! (தாராளமாகக் கேள்)" என்றார்கள். அப்போது நான், "பெண்களிடம் அவர்களது பின்பக்கத்தில் உறவு கொள்வதைப் பற்றி எனக்குச் சொல்லுங்கள்?" என்றேன். அதற்கு அவர்கள், பின்வருமாறு கூறினார்கள்:
எனக்கு (நபி (ஸல்) அவர்களுடைய துணைவியார்) உம்மு சலமா (ரலி) அவர்கள் அறிவித்தார்கள்: அன்சாரிகள் தம் மனைவியரிடம் அவர்களது பின்பக்கத்திலிருந்து (பிறவி உறுப்பில்) உடலுறவு கொள்வார்கள்.
இந்நிலையில், "தம் மனைவியிடம் அவளது பின்பக்கத்திலிருந்து ஒருவர் உடலுறவு கொண்டால் குழந்தை மாறுகண் கொண்டதாகப் பிறக்கும்" என்று யூதர்கள் கூறிவந்தனர். (இதனால் அவர்கள் அவ்வாறு செய்வதில்லை.)
பின்னர், மக்காவாசிகள் மதீனாவுக்கு (நாடு துறந்து) வந்தபோது அன்சாரிகளிலுள்ள பெண்களை மணந்துகொண்டனர். அந்தப் பெண்களிடம் பின்புறமாக (அவர்களது பிறவி உறுப்பில்) உடலுறவு கொண்டனர். இதனிடையே அவர்களில் ஒரு பெண் தன் கணவருக்கு உடன்பட மறுத்து, "அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் நான் போய் (விளக்கம் கேட்டு) வராத வரை நீங்கள் இவ்வாறு செய்யக் கூடாது" என்று கூறினார்.
பின்னர் அப்பெண் (நபி (ஸல்) அவர்களுடைய துணைவியார்) உம்மு சலமா (ரலி) அவர்களிடம் சென்று நடந்ததைக் கூறினார். அதற்கு உம்மு சலமா (ரலி) அவர்கள், "அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் வரும்வரை சற்று அமர்ந்திரு" என்று அப்பெண்ணிடம் கூறினார்கள்.
பின்னர் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் வந்தபோது இது குறித்து அவர்களிடம் (விளக்கம்) கேட்க அப்பெண் வெட்கப்பட்டுக்கொண்டு வெளியே சென்றுவிட்டார். அதனால் நபி (ஸல்) அவர்களிடம் உம்மு சலமா (ரலி) அவர்களே (விளக்கம்) கேட்டார்கள். உடனே "அந்த அன்சாரிப் பெண்ணை அழையுங்கள்" என நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்.
உம்மு சலமா (ரலி) அவர்கள், அந்தப் பெண்ணை அழைத்து வந்ததும் அப்பெண்ணிடம் நபி (ஸல்) அவர்கள், "உங்கள் மனைவியர் உங்களுக்கு விளைநிலம் (போன்றவர்கள்). எனவே, நீங்கள் விரும்பும் வகையில் உங்களது விளைநிலத்திற்குச் செல்லுங்கள்" என்ற வசனத்தொடரை ஓதிக்காட்டிவிட்டு, ஆனால், (உடலுறவு என்பது) பிறவி உறுப்பில் மட்டும்தான்" என்று கூறினார்கள்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் உமர் பின் அல்கத்தாப் (ரலி) அவர்கள் வந்து, "அல்லாஹ் வின் தூதரே! நான் அழிந்துவிட்டேன்" என்று கூறினார்கள். அப்போது நபி (ஸல்) அவர்கள், "உமது அழிவுக்குக் காரணம் என்ன?" என்று கேட்டார்கள்.
அதற்கு உமர் (ரலி) அவர்கள், "நேற்றிரவு நான் என் மனைவியுடன் பின்பக்கத்திலிருந்து (பிறவி உறுப்பில்) உறவு கொண்டுவிட்டேன்" என்று கூறினார்கள். அவர்களுக்கு நபி (ஸல்) அவர்கள் பதிலேதும் சொல்லவில்லை. அப்போது அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களுக்கு இந்த வசனத்தை அல்லாஹ்  அருளினான்.
உடனே நபி (ஸல்) அவர்கள், "(உமரே!) நீங்கள் பின்பக்கத்திலிருந்தோ, முன்பக்கத்திலிருந்தோ (பிறவி உறுப்பில்) உடலுறவு கொள்ளலாம். ஆனால், ஆசனவாயில் உறவு கொள்வதையும், மாதவிடாயின்போது உறவு கொள்வதையும் தவிர்த்துவிடுங்கள்" என்று கூறினார்கள்.

தவறான உடலுறவு 
----------------------------
(இப்னு உமர் (ரலி) அவர்களின் முன்னாள் அடிமையான) நாஃபிஉ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: ஒரு நாள் நான், "உங்கள் மனைவியர் உங்களுக்கு விளைநிலம் (போன்றவர்கள்). எனவே, நீங்கள் விரும்பும் வகையில் உங்களது விளைநிலத்திற்குச் செல்லுங்கள்" எனும் இந்த வசனத்தை ஓதினேன்.
அப்போது இப்னு உமர் (ரலி) அவர்கள், "இந்த வசனம் எது குறித்து அருளப்பெற்றது என்பது உமக்குத் தெரியுமா?" என்று கேட்டார்கள். நான், "இல்லை (தெரியாது)" என்றேன். அதற்கு அவர்கள், "இது பெண்களுடன் பின்பக்கத்திலிருந்து உடலுறவு கொள்வது குறித்து அருளப்பெற்றதாகும்" என்று கூறினார்கள்.
இந்த ஹதீஸின் மூலத்தில் இடம்பெற்றுள்ள "ஃபீ அத்பாரிஹின்ன" எனும் சொற்றொடருக்கு "பின்பக்கத்திலிருந்து (பெண் உறுப்பில் உறவு கொள்வது)" என்றே பொருள் கொள்ள வேண்டும். ("ஆசனவாயில் உறவு கொள்ளல்" என்ற பொருள் கொள்ளக் கூடாது.) இதற்குப் பின்வரும் தகவல் சான்றாகும்.
இப்னு உமர் (ரலி) அவர்களுடைய முன்னாள் அடிமையான நாஃபிஉ (ரஹ் ) அவர்களிடம் அபுந்நள்ர் (ரஹ் ) அவர்கள், "பெண்களிடம் அவர்களது ஆசனவாயில் உடலுறவு கொள்ளலாம்" என்று இப்னு உமர் (ரலி) அவர்கள் மார்க்கத் தீர்ப்பு வழங்கியிருப்பதாக நீங்கள் கூறுகிறீர்கள் என்று உங்கள்மீது குற்றச்சாட்டு கூறப்படுகிறதே!" என்று கூறினார்கள்.
அதற்கு நாஃபிஉ (ரஹ் ) அவர்கள், "அத்தகையோர் என்மீது பொய் உரைக்கின்றனர். மாறாக, உண்மை என்ன என்பதை நான் உமக்குத் தெரிவிக்கிறேன்" என்று கூறிவிட்டுத் தொடர்ந்து சொன்னார்கள்:
ஒரு நாள் இப்னு உமர் (ரலி) அவர்கள் குர்ஆனை ஓதினார்கள். அவர்களுக்கு அருகில் நான் இருந்தேன்.
அப்போது, "உங்கள் மனைவியர் உங்களுக்கு விளைநிலம் (போன்றவர்கள்). எனவே, நீங்கள் விரும்பும் வகையில் உங்களது விளைநிலத்திற்குச் செல்லுங்கள்" என்ற தொடரை அடைந்ததும், "நாஃபிஉ! இந்த வசனத்தின் நோக்கம் என்னவென்று உமக்குத் தெரியுமா?" என்று கேட்டார்கள். அதற்கு நான் "தெரியாது" என்றேன். அப்போது இப்னு உமர் (ரலி) அவர்கள் கூறினார்கள்:
குறைஷிக் குலத்தாராகிய நாங்கள் பெண்களிடம் அவர்களது பின்பக்கத்திலிருந்து (பிறவி உறுப்பில்) உடலுறவு கொள்ளும் வழக்கத்தினராக இருந்தோம். நாங்கள் (நாடு துறந்து) மதீனாவுக்கு வந்து, அன்சாரிப் பெண்களை மணந்தபோது, அதே முறையில் அவர்களிடம் உடலுறவு கொள்ள விழைந்தோம். அப்போது அவர்கள் அதை வெறுத்தனர்; பாவமாகவும் கருதினர்.
அன்சாரிப் பெண்களைப் பொறுத்தவரை அவர்கள் (இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னர்) யூதர்களின் நடைமுறைகளையே கடைப்பிடித்தனர். யூதப் பெண்கயோ ஒருக்களித்துப் படுத்தவாறு உடலுறவு கொள்வர். அப்போதுதான் மேற்கண்ட தொடரை அல்லாஹ்  அருளினான்.
இதை கஅப் பின் அல்கமா (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இது சரியான அறிவிப்பாளர்தொடர் வழியாக அறிவிக்கப்பெற்றதாகும்.
பெண்களின் ஆசனவாயில் உடலுறவு கொள்வது செல்லும் என்று மதீனாவைச் சேர்ந்த அறிஞர்கள் சிலரும் மற்றவர்களும் கூறியதாகச் சொல்லப்படுகிறது. சிலர் இதை மாலிக் (ரஹ் ) அவர்களே "அஸ்ஸிர்ரு" எனும் நூலில் கூறியுள்ளதாகச் சொல்கின்றனர்.
ஆனால், மாலிக் (ரஹ் ) அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் என்பது சரியல்ல என்றே பெரும்பாலோர் கருதுகின்றனர். ஆசனவாயில் உடலுறவு கொள்வதைக் கண்டிக்கும் நபிமொழிகள் பல உள்ளன.
ஒரு ஹதீஸில், "(மக்களே!) வெட்கப்படுங்கள். ஆனால், அல்லாஹ்  உண்மையைச் சொல்வதற்கு வெட்கப்படமாட்டான். பெண்களுடன் அவர்களது ஆசனவாயில் உறவு கொள்ளாதீர்கள்" என்று அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்.
குஸைமா பின் ஸாபித் (ரலி) அவர்கள் கூறியதாவது: ஒருவர் தம் மனைவியுடன் அவளது ஆசனவாயில் உடலுறவு கொள்வதை அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் தடை செய்தார்கள்.
மற்றோர் அறிவிப்பில், குஸைமா பின் ஸாபித் (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: (மக்களே!) வெட்கப்படுங்கள். அல்லாஹ்  உண்மையைச் சொல்வதற்கு வெட்கப்படமாட்டான். பெண்களுடன் அவர்களது ஆசனவாயில் மருவாதீர்கள்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: ஒருவர் ஆணுடனோ பெண்ணுடனோ (அவர்களது) ஆசனவாயில் மருவினால் (மறுமையில்) அவரை அல்லாஹ்  ஏறெடுத்தும் பார்க்கமாட்டான்.
இக்ரிமா (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: ஒருவர் இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்களிடம் வந்து, "நான் என் மனைவியுடன் அவளது ஆசனவாயில் உடலுறவு கொண்டுவிட்டேன். "உங்கள் மனைவியர் உங்களுக்கு விளைநிலம் (போன்றவர்கள்). எனவே, நீங்கள் விரும்பும் வகையில் உங்களது விளைநிலத்திற்குச் செல்லுங்கள்" எனும் இறைவசனத்தைக் கேள்விப்பட்டு, அவ்வாறு உறவு கொள்வது செல்லும் என்று நான் கருதிவிட்டேன்" என்றார்.
அதற்கு இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள், "விவரமற்றவரே! "நீங்கள் விரும்பும் வகையில் உங்களது விளைநிலத்திற்குச் செல்லுங்கள்" என்ற தொடரானது, "நின்றவாறோ, அமர்ந்தவாறோ, முன்பக்கத்திலிருந்தோ, பின்பக்கத்திலிருந்தோ பெண்களது பிறவி உறுப்பில் உறவு கொள்ளுங்கள். அதைத் தாண்டிச் செல்லாதீர்கள்" என்றே கூறுகிறது என்று விளக்கம் கூறினார்கள்.
உமர் (ரலி) அவர்கள் கூறினார்கள்: (மக்களே!) வெட்கப்படுங்கள். ஆனால், அல்லாஹ்  உண்மையைச் சொல்வதற்கு வெட்கப்படமாட்டான். பெண்களுடன் அவர்களது ஆசனவாயில் உடலுறவு கொள்ளாதீர்கள்.
அபூஜுவைரா (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: அலீ (ரலி) அவர்களிடம் ஒருவர் வந்து, மனைவியுடன் அவளது ஆசனவாயில் உடலுறவு கொள்வது குறித்து (விளக்கம்) கேட்டார்.
அதற்கு அலீ (ரலி) அவர்கள், "ஞானசூனியமே! அல்லாஹ்  உம்மை ஞானசூனியமாக ஆக்குவானாக! "உலக மக்களில் உங்களுக்கு முன்னர் யாருமே செய்திராத மானக்கேடான செயலையா நீங்கள் செய்கிறீர்கள்?" என்று (லூத் (அலை) அவர்கள் தம் சமுதாயத்தாரிடம் கேட்டதாக) அல்லாஹ்  கூறியிருப்பதை (7:80) நீர் கேள்விப்பட்டதே இல்லையா?" என்று (அந்த மனிதரிடம்) கேட்டார்கள்.
இவை மட்டுமன்றி, இப்னு மஸ்ஊத் (ரலி), அபுத்தர்தா (ரலி), அபூஹுரைரா (ரலி), இப்னு அப்பாஸ் (ரலி), அப்துல்லாஹ்  பின் உமர் (ரலி) ஆகியோர் இச்செயல் தடை செய்யப்பட்டது (ஹராம்) என்று கூறியுள்ளனர். அவ்வாறே அப்துல்லாஹ்  பின் உமர் (ரலி) அவர்களும் இது தடை செய்யப்பட்ட (ஹராமான) செயல் என்றே கூறியுள்ளார்கள். சந்தேகத்திற்கிடமின்றி இதுவே இப்னு உமர் (ரலி) அவர்களது முடிவான கருத்தாகும்.
அபுல்ஹுபாப் சயீத் பின் யசார் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: நான் இப்னு உமர் (ரலி) அவர்களிடம், "(தாம் விலை கொடுத்து வாங்கிய) அடிமைப் பெண்களுடன் ஒருவர் மாற்று முறையில் உடலுறவு வைத்துக்கொள்ளலாமா என்பது குறித்து தங்களது கருத்து என்ன?" என்று கேட்டேன்.
அதற்கு அவர்கள், "மாற்று முறையில் உடலுறவு கொள்ளல் என்றால் என்ன?" என்று கேட்டார்கள். அதற்கு "ஆசனவாயில் உடலுறவு கொள்ளல்" என்று நான் கூறினேன். உடனே இப்னு உமர் (ரலி) அவர்கள், "அத்தகைய செயலை எந்த முஸ்லிமாவது செய்வாரா?" என்று திருப்பிக் கேட்டார்கள்.
இது சரியான அறிவிப்பாளர் தொடர் வழியாக வந்த ஹதீஸாகும். அத்துடன் இச்செயல் தடை செய்யப்பட்டது என்று இப்னு உமர் (ரலி) அவர்களே கூறிய தெளிவான வாசகமாகவும் அமைந்துள்ளது. எனவே, இச்செயல் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கலாம் என்று சாத்தியப்படுத்தும் எந்தத் தகவலும் இப்னு உமர் (ரலி) அவர்களிடமிருந்து வந்தால், அவையனைத்திற்கும் "அது தடை செய்யப்பட்டது" என்ற பொருளே கொள்ள வேண்டும்.
(அது மட்டுமன்றி, இச்செயல் அனுமதிக்கப்பட்டது என்று இமாம் மாலிக் (ரஹ் ) அவர்கள் கூறியதாக வந்துள்ள செய்தியும் உண்மைக்குப் புறம்பானதே. ஏனெனில்,) "இந்தச் செயல் தடை செய்யப்பட்டது (ஹராம்) ஆகும்" என்று மாலிக் (ரஹ் ) அவர்கள் கூறியதாக மஅமர் பின் ஈசா (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ளார்கள்.
இஸ்ராயீல் பின் ரவ்ஹ்  (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: நான் இமாம் மாலிக் பின் அனஸ் (ரஹ் ) அவர்களிடம், "பெண்களுடன் அவர்களது ஆசனவாயில் உடலுறவு கொள்வதைப் பற்றி என்ன கூறுகிறீர்கள்?" என்று கேட்டேன்.
அதற்கு அவர்கள், "நீங்கள் அரபு மக்கள்தானே! விளைநிலம் (ஹர்ஸ்) என்பது விவசாய பூமி அல்லாத வேறு ஏதாவது இருக்க முடியுமா? எனவே, பிறவி உறுப்பைத் தாண்டிச் செல்லாதீர்கள்" என்று பதிலளித்தார்கள்.
அப்போது நான், "அபூஅப்தில்லாஹ்  அவர்களே! ஆசனவாயில் உறவு கொள்வது செல்லும் என்று நீங்கள் கூறுவதாக மக்கள் பேசிக்கொள்கிறார்களே" என்று கேட்டேன்.
அதற்கு அவர்கள், "அத்தகையோர் என்மீது பொய்யுரைக்கின்றனர்; அவர்கள் என்மீது பொய்யுரைக்கின்றனர். (நான் அவ்வாறு சொல்லவே இல்லை)" என்று கூறினார்கள். இதைத் தமது அறிவிப்பாளர்தொடர் வழியாக அபூபக்ர் அந்நைசாப்பூரி (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ளார்கள்.
இதுவே மாலிக் (ரஹ் ) அவர்களிடமிருந்து வந்த முடிவான கருத்தாகும். இமாம்கள் அபூஹனீஃபா (ரஹ் ), ஷாஃபிஈ (ரஹ் ), அஹ் மத் பின் ஹன்பல் (ரஹ் ) ஆகியோரது கருத்தும், அவர்களுடைய தோழர்கள் அனைவரது கருத்தும் இதுவேயாகும்.
மேலும், சயீத் பின் அல்முசய்யப், அபூசலமா, இக்ரிமா, தாவூஸ், அதாஉ, சயீத் பின் ஜுபைர், உர்வா பின் அஸ்ஸுபைர், முஜாஹித் பின் ஜப்ர், ஹசன் அல்பஸ்ரீ (ரஹ் ) ஆகியோரும், முற்கால அறிஞர்களும் இவ்வாறே கூறியுள்ளனர். இவர்கள் யாவரும் இச்செயலைக் கடுமையாகக் கண்டித்துள்ளனர்.
அவர்களில் சிலர், இச்செயலைச் செய்வோர் இறைமறுப்பாளர்கள் (காஃபிர்கள்) என்றுகூட கூறியதுண்டு. மொத்தத்தில் இச்செயல் தடுக்கப்பட்டது (ஹராம்) என்பதே பெரும்பான்மை அறிஞர்களின் கருத்தாகும்.

முன்கூட்டியே நன்மை செய்யுங்கள் 
------------------------------------------
அடுத்து "உங்களு(டைய நன்மை)க்காக முன்கூட்டியே (நல்லறங்களைச்) செய்துகொள்ளுங்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது நல்லறங்களை முன்கூட்டியே செய்துகொள்ளுங்கள். அத்துடன் தடை செய்யப்பட்டவற்றைக் கைவிட வேண்டும் என்ற எனது தடையுத்தரவுக்குக் கீழ்ப்படியுங்கள்.
மேலும், "அல்லாஹ் வை அஞ்சுங்கள்; அவனை (ஒரு நாள்) நீங்கள் சந்திக்கத்தான் போகிறீர்கள் என்பதைப் புரிந்துகொள்ளுங்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அவ்வாறு அவனைச் சந்திக்கும்போது உங்களுடைய அனைத்துச் செயல்பாடுகள் குறித்தும் அவன் உங்களிடம் விசாரணை செய்வான்.
அடுத்து "நீர் இறைநம்பிக்கை கொண்டோருக்கு நற்செய்தி கூறுவீராக!" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது தங்களுக்கு அல்லாஹ்  இட்ட கட்டளையில் அவனுக்குக் கீழ்ப்படியக் கூடிய, அவன் தடுத்ததைக் கைவிடக்கூடிய உண்மை இறைநம்பிக்கையாளர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக!
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: "உங்களு(டைய நன்மை)க்காக முன்கூட்டியே (நல்லறங்களைச்) செய்துகொள்ளுங்கள்" என்ற இத்தொடரானது, தாம்பத்திய உறவின்போது "பிஸ்மில்லாஹ் " கூறுவதைக் குறிப்பிடுகிறது. "பிஸ்மில்லாஹ் " சொல்லிக்கொள்ளுங்கள் என்பதே இதன் பொருளாகும்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: உங்களில் ஒருவர் தம் மனைவியுடன் தாம்பத்திய உறவு கொள்ள விரும்பும்போது, "பிஸ்மில்லாஹி, அல்லாஹும்ம ஜன்னிப்னஷ் ஷைத்தான வ ஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரஸக்த்தனா (அல்லாஹ் வின் திருப்பெயரால்... இறைவா! எங்களில் இருந்து ஷைத்தானை விலக்குவாயாக! எங்களுக்கு நீ வழங்கும் குழந்தைச் செல்வத்திலிருந்தும் ஷைத்தானை விலக்குவாயாக!)" என்று பிரார்த்தனை புரிந்து, அந்த உறவில் அத்தம்பதியருக்கு விதிக்கப்பட்டபடி குழந்தை பிறந்தால், அக்குழந்தைக்கு ஒருபோதும் ஷைத்தான் தீங்கிழைப்பதில்லை.
